தேவனுடைய 


சார்லஸ்‌ சினிக்கி 


ஒரு கத்தோலிக்க குருவானவரின்‌ 
இரட்சிப்பின்‌ சாட்சி 


கனடா தேசத்தில்‌ கத்தோலிக்க 
திருச்சபையில்‌ மிகவும்‌ 
பிரசித்தமான குருவானவர்‌ 
ஆகயிருந்த சார்லஸ்‌ சினிக்கி 
என்பவரின்‌ இரட்சிப்பின்‌ 
அனுபவத்தை இந்த சிறு 
புத்தகத்தின்‌ மூலம்‌ உங்களுடன்‌ 
பகிர்ந்து கொள்வதனால்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி 
சொல்கிறேன்‌. இந்த புத்தகத்தை 
வாசிப்பதன்‌ மூலம்‌ உங்களுடைய 
இரட்சிப்பு நிச்சயம்‌ மென்மேலும்‌ 
உறுதியடைய கர்த்தர்‌ உதவி 
செய்வாராக. 


அன்புடன்‌ உங்கள்‌ சகோதரன்‌, 


பால்‌ பிரபாகர்‌. பெங்களுர்‌ 
செல்போன்‌ : 4919880312231 
இந்த சிறு புத்தகத்தின்‌ ஆங்கில இணையத்தொடுப்பு: 


https://www.whatsaiththescripture.com/Voice/ 
A.Gift.for.You.html 


கத்தோலிக்ககுருவான சார்லஸ்‌ சினிக்கி 
கனடா தேசத்திலுள்ள மிகப்பிரசித்தமான 
கத்தோலிக்க குருவானவர்‌. அவர்‌ 1809- 
ஆம்‌ ஆண்டு ஜூலை மாதம்‌ 29 ஆம்‌ 
தேதி கியூபெக்‌ நகரில்‌ பிறந்தார்‌ 
மதுபானம்‌ குடியாதவர்களுக்கான ஒரு 
ஒரு சங்கம்‌ அமைத்தார்‌. கனடாவின்‌ 
"மது அருந்தாமையின்‌ அப்போஸ்தலர்‌"! 


என அவர்‌ அழைக்கப்பட்டார்‌. 


அவரது திறமையையும்‌ பக்தியையும்‌ 
அறிந்த கத்தோலிக்க திருச்சபை 
அமெரிக்க தேசத்தின்‌ இல்லினாய்ஸ்‌ 
மாநிலத்தில்‌ பிரெஞ்சு - கனடா மக்களின்‌ 
பொறுப்பை இவரிடம்‌ ஒப்படைத்தது. 
பிற்காலத்தில்‌ அமெரிக்காவின்‌ பிரசித்த 
மான அதிபரான ஆபிரகாம்‌ லிங்கனின்‌ 
ஒரு நண்பராக இவர்‌ விளங்கினார்‌. 


இங்கிலாந்து தேசத்தில்‌ பல முறை 
பயணம்‌ செய்துள்ளார்‌. கீழே வரும்‌ 
செய்தி அவரின்‌ அவர்‌ இங்கிலாந்தில்‌ 
கொடுத்தது. அவர்‌ 1899 ஆம்‌ ஆண்டு 
ஜனவரி மாதம்‌ 16 ஆம்‌ தேதி தனது 
90வது வயதில்‌ மொண்ட்ரியால்‌ என்னும்‌ 


பட்டணத்தில்‌ மரித்தார்‌. 
தேவனுடைய ஈவாகிய இரட்சிப்பு 


நான்‌ ஒரு கத்தோலிக்கனாகப்‌ பிறந்து 
கத்தோலிக்க முறைப்படி 1809 ஆம்‌ 
ஆண்டு ஞானஸ்நானம்‌ பெற்றேன்‌. 1833 
-இல்‌ கனடா தேசத்தில்‌ குரு பட்டம்‌ 
பெற்றேன்‌. நான்‌ இதை எழுதும்‌ போது 
என்‌ வயது 74. நான்‌ குரு பட்டம்‌ 


பெற்று 50 ஆண்டுகள்‌ ஆகிறது. 


நான்‌ இருபத்தைந்து ஆண்டுகள்‌ 
கத்தோலிக்க சபையில்‌ ஒரு குருவாய்‌ 
இருந்தேன்‌. நான்‌ உண்மையை சொல்லு 
கிறேன்‌. நான்‌ ரோம சபையை மிகவும்‌ 
நேசித்தேன்‌. சபையும்‌ என்னை நேசித்‌ 
தது. நான்‌ என்னுடைய ஒவ்வொரு 
சொட்டு இரத்தத்தையும்‌ என்‌ சபைக்காக 
செலவழித்திருப்பேன்‌. என்‌ சபையின்‌ 
அதிகாரத்தையும்‌ ஆளுகையையும்‌ 
அமெரிக்க தேசத்திலும்‌ உலகமெங்கிலும்‌ 


விரிவடையப்‌ பண்ண என்‌ ஜீவனை 


ஆயிரம்‌ முறை கொடுப்பதற்கும்‌ நான்‌ 
ஆயத்தமாகவே இருந்தேன்‌. 


என்‌ மிகப்பெரிய ஆசை சீர்திருத்த 
சபையிலுள்ள அனைத்து விசுவாசிகளை 
-யும்‌ கத்தோலிக்க மதத்தில்‌ கொண்டு 
வருவதுதான்‌. ஏனெனில்‌ என்‌ நான்‌ 
இருக்கும்‌ கத்தோலிக்க சபைக்கு 
வெளியே மீட்பு இல்லை என்று நான்‌ 
போதிக்கப்பட்டேன்‌, போதித்திருந்தேன்‌. 
இந்த எண்ணிறந்த புரெட்டஸ்டாண்ட்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ கத்தோலிக்க சபையில்‌ 
இல்லாததால்‌ அழிந்து போவார்கள்‌ என 
பரிதாபப்பட்டேன்‌. 


நான்‌ சிறுபருவத்தில்‌ வாழ்ந்த ஊரில்‌ 
பள்ளிக்கூடங்கள்‌ இல்லை. ஆகவே என்‌ 
அம்மாவே என்‌ ஆசிரியர்‌ ஆனார்கள்‌. 
அவர்கள்‌ எனக்கு முதன்முதலில்‌ 
பரிசுத்த விவிலியத்தையே என்னுடைய 
பாடப்‌ புத்தகமாக வைத்து எழுத 
வாசிக்க கற்றுத்‌ தந்தார்கள்‌. நான்‌ எட்டு 
அல்லது ஒன்பது வயதாக இருக்கும்‌ 
போது இந்த தெய்வீக புத்தகத்தை 
சொல்ல முடியாத மகிழ்ச்சியுடன்‌ படித்‌ 
தேன்‌. என்‌ அம்மா சில வேதபகுதிகளை 
எனக்கு தெரிந்தெடுத்துத்‌ தந்தார்கள்‌. 
விவிலியத்தை வாசிப்பதில்‌ நான்‌ பெற்ற 
இன்பத்தினால்‌ மற்ற பிள்ளைகளுடன்‌ 
சேர்ந்து வெளியே போய்‌ விளையாடுவ- 
தை வெறுத்தேன்‌. சில வேத பகுதிகள்‌ 
எனக்கு மிகவும்‌ விருப்பமாயிருந்ததால்‌ 


அவைகளை மனப்பாடம்‌ ஆக்கினேன்‌. 


ஆனால்‌ என்‌ தாயார்‌ மரித்தபின்‌ 
விவிலியப்‌ புத்தகம்‌ எங்கள்‌ வீட்டை 
விட்டு மறைந்துவிட்டது. எங்கள்‌ 
குருவானவர்‌ அதை தமக்கென்று 
எடுத்துக்கொண்டார்‌ என எண்ணுகிறேன்‌. 


இந்த வேத புத்தகம்தான்‌ நான்‌ இனி 
சொல்லப்போகும்‌ அனைத்திற்கும்‌ அடிப்‌ 
படை. நான்‌ சிறுவனாக இருந்த 
பொழுது இந்த வேதத்தின்‌ வெளிச்சம்‌ 
என்‌ ஆத்துமாவில்‌ போடப்பட்டது. 
தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌. அந்த 
வெளிச்சம்‌ ஒரு நாளும்‌ அணைக்கப்‌ 
படவில்லை! அது அங்கேயே எரிந்து 


கொண்டிருந்தது. தேவனுடைய மட்டற்ற 
கிருபையால்‌ மீட்கப்பட்டவர்களின்‌ மத்தி 
யில்‌, வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளின்‌ 
இடையே, சுத்தநற்செய்தியாகிய ஊற்றில்‌ 
பருகும்‌ பரிசுத்தவான்‌௧ளின்‌ மத்தியில்‌ 
நான்‌ பெற்றிருக்கும்‌ அந்த அளவிட 
இயலாத மகிழ்ச்சிக்கு அந்த பழைய 
வேத புத்தகமே காரணம்‌. 


நீங்கள்‌ கேட்கலாம்‌, "'அப்படியானால்‌ 
கத்தோலிக்க குருமார்கள்‌ சபையாரை 
விவிலியம்‌ வாசிக்க அனுமதிக்கமாட்டார்‌ 
களோ?'' இன்று உலகம்‌ முழுவதிலும்‌ 
கத்தோலிக்கர்களுக்கு வேதத்தைப்படிக்க 
அனுமதியுண்டு; பல கத்தோலிக்கர்களின்‌ 
வீடுகளில்‌ வேத புத்தகங்களும்‌ உண்டு 
அதற்காக நான்‌ தேவனைத்‌ துதிக்கிறேன்‌ 


நான்‌ இதைச்‌ சொல்லும்போது பொழுது 
முழு உண்மையையும்‌ சொல்ல 
வேண்டும்‌. ஒரு குருவானவர்‌ கையில்‌ 
சபை விவிலியம்‌ (பைபிள்‌) புத்தகத்தை 
கொடுக்கும்‌ பொழுதும்‌, குருவானவர்‌ 
அதை ஜனத்தின்‌ கையில்‌ கொடுக்கும்‌ 
பொழுதும்‌, ஒரு நிபந்தனையோடு கொடு 
“ப்பார்கள்‌ அவர்கள்‌ "அதை 
வாசிக்கலாம்‌. ஆனால்‌ ஒருநாளும்‌ 
அதிலுள்ள ஒரு வார்த்தையையாகிலும்‌ 
தன்‌ மனசாட்சியின்படியோ, தன்‌ 
அறிவின்படியோ தன்‌ மனதின்படியோ 
வியாக்கியானப்படுத்த கூடாது'' என்பதே 


அந்த நிபந்தனை. 


நான்‌ குருவானவராக அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்ட பொழுது, ''சபை பிதாக்‌ 
களின்‌ ஒத்தொருமித்த கருத்தின்‌ படியே 
வசனத்திற்கு விளக்கம்‌ கொடுப்பேன்‌ 
என்று சத்தியம்‌ செய்து இருந்தேன்‌''. 


நண்பர்களே, நீங்கள்‌ ஒரு ரோமன்‌ 
கத்தோலிக்க சபையை  சார்ந்தவரிடம்‌ 
போய்‌ நீங்கள்‌ பைபிளை வாசிக்கலாமா 
எனக்‌ கேளுங்கள்‌ அவர்‌ உடனே ''ஓ 


தாராளமாக வாசிக்கலாமே'' என்பார்‌. 


அதை வியாக்கியானம்‌ செய்ய 
உங்களுக்கு உரிமை உண்டா என்று 
கேட்டால்‌ அவர்கள்‌ ஒரே வார்த்தையில்‌ 


''இல்லை"' என்பார்கள்‌. 


விவிலியத்தில்‌ எந்த வார்த்தையையும்‌ 

ஜனங்களின்‌ மனசாட்சிப்படியோ, மன 
விருப்பத்தின்படியோ, வியாக்கியானம்‌ 
செய்வது அவர்களுக்கு மிகப்பெரிய 
பாவமாய்‌ முடியுமென குருமார்‌ 
சொல்லிக்‌ கொடுப்பார்கள்‌. நீங்கள்‌ 
அப்படி விளக்கம்‌ கொடுத்தால்‌ அழிந்தே 
போய்விடுவீர்கள்‌ என கூறுவார்கள்‌. 


நீங்கள்‌ வேதத்தை வாசிக்கலாம்‌. 
ஆனால்‌ வாசிக்காமல்‌ இருப்பது நல்லது. 
ஏனெனில்‌ அது உங்களுக்கு புரியாது 
என்பது கத்தோலிக்க சபையின்‌ 
உபதேசம்‌! 


இந்த உபதேசத்தின்‌ முடிவு என்ன? 
வேத புத்தகம்‌ கைகளில்‌ இருந்தாலும்‌ 
அதை ஒருவரும்‌ வாசிக்க மாட்டார்கள்‌. 
படித்தாலும்‌ விளங்காத புத்தகத்தை யார்‌ 
படிப்பார்கள்‌? எல்லா குருமார்களின்‌ 

மேஜைகளிலும்‌ சபையாரின்‌ வீடுகளிலும்‌ 
வேத புத்தகம்‌ உண்டு. ஆனால்‌ 
ஆயிரத்துக்கு ஒருவரும்‌ படிப்பதில்லை. 
படிப்பவர்களும்‌ இங்கே கொஞ்சம்‌ 
அங்கே கொஞ்சமாக படிப்பார்கள்‌. முழு 
வேத புத்தகத்தையும்‌ படிக்கமாட்டார்கள்‌. 


ரோம சபையிலே வேத புத்தகம்‌ ஒரு 
முத்தரிக்கப்பட்ட புத்தகமே. ஆனால்‌ 
என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ அப்படி 
யல்ல. நான்‌ சிறுவனாக இருந்த 
பொழுது அது ஏன்‌ என்‌ இருதயத்திற்கு 
மிகவும்‌ அருமையானது. நான்‌ குருவான 
வர்‌ ஆனபோது நானொரு பலவானா 
மாகும்படி அதைப்‌ படித்தேன்‌. என்‌ 
சபைக்காக வாதாடுவதற்காக அதை 


படித்தேன்‌. 


என்னுடைய பெரியநோக்கம்‌ சீர்திருத்த 
சபைத்‌ தலைவர்களை வாதிட்டு மடக்க 
வேண்டும்‌ என்பதே. அதற்காக Holy 
Fathers எனும்‌ புத்தகத்தை வாங்கி 
வேதப்புத்தகத்துடன்‌ சேர்த்து இராப்‌ 
பகலாய்‌ படித்தேன்‌. அவ்விதமாய்‌ 

கத்தோலிக்க மார்க்கத்தில்‌ உள்ள என்‌ 
நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும்‌ 
சீர்திருத்த சபைகளோடு போராடுவும்‌ 
விரும்பினேன்‌. ஆனால்‌ தேவனுக்கு 


மகிமை உண்டாகட்டும்‌. நான்‌ வேத 
புத்தகத்தை படிக்கும்‌ பொழுதெல்லாம்‌ 
என்‌ உள்ளத்தில்‌ ஒரு சத்தம்‌ பேசியது. 
"ரோம சபையில்‌ வேதத்தை பின்பற்ற 
வில்லை. மனித பாரம்பரியத்தை பின்‌ 
பற்றுகிறார்கள்‌ என்பது உனக்குத்‌ தெரிய 


வில்லையா?'' 


இரவின்‌ அமைதியான நேரத்தில்‌ நான்‌ 
அந்த சத்தத்தைக்‌ கேட்டேன்‌. நான்‌ 
கண்ணீர்விட்டேன்‌, அழுதேன்‌. ஆனால்‌ 
அந்த சத்தம்‌ வரவர இடி முழக்கம்‌ 
போல்‌ கேட்டது. 


நான்‌ பரிசுத்த ரோமன்‌ கத்தோலிக்க 
சபையில்‌ வாழ்ந்து மரிக்கவே விரும்பி 
னேன்‌. ஆண்டவரே அந்த சத்தம்‌ ஒழிய 
-ட்டும்‌ என ஜெபித்தேன்‌. ஆனால்‌ அது 
வரவரப்‌ பலத்தது. 


நான்‌ வேதத்தை படிக்கும்பொழுது 
தேவன்‌ என்‌ விலங்குகளை உடைக்க 
முயற்சியெடுத்தார்‌. ஆனால்‌ நான்‌ அதை 
உடைக்கவிடவில்லை. தமது இரட்சிக்கும்‌ 
வெளிச்சத்துடன்‌ கர்த்தர்‌ என்னிடம்‌ 
வந்தார்‌. ஆனால்‌ நானோ அதை ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை. 


ரோமன்‌ கத்தோலிக்க குருமாரிடத்தில்‌ 
எனக்கு வெறுப்பு இருப்பதாக உங்களில்‌ 
சிலர்‌ நினைக்கலாம்‌. ஆனால்‌ எனக்கு 
அப்படி இல்லை. ஆனால்‌ சில வேளை 
நான்‌ அவர்களுக்காக அழுவதுண்டு. 
ஏனெனில்‌ அவர்களும்‌ என்னைப்‌ 
போலவே தேவனை எதிர்த்து நிற்கிறார்‌ 
களே! நான்‌ பாடுபட்டது போலவே 

அவர்களும்‌ பாடுபடுகிறார்களே. நான்‌ 
ஒரு சம்பவத்தை உங்களுக்குச்‌ சொன்‌ 
னால்‌ அவர்களது நிலைமையை நீங்கள்‌ 


புரிந்துகொள்ள முடியும்‌. 


மாண்டறேயில்‌ பட்டணத்தில்‌ 15,000 
பேர்‌ உட்காரக்கூடிய ஒரு பெரிய 
பேராலயம்‌ உண்டு. அங்கே நான்‌ 
அடிக்கடி பிரசங்கிப்பது வழக்கம்‌. ஒரு 
நாள்‌ பரிசுத்த கன்னி மரியாளைக்‌ 
குறித்து பிரசங்கிக்கும்படி பிஷப்‌ சொன்‌ 
“னார்கள்‌. நான்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியுடன்‌ 


ஒத்துக்கொண்டேன்‌. 


நான்‌ உண்மையென்று நம்பினதை, 
குருமார்‌ அனைவரும்‌ நம்பி பிரசங்கிப்‌ 
பதை, சபை அங்கீகரித்ததை வல்லமை 


யாகப்‌ பிரசங்கித்தது பின்வருமாறு: 
"அன்பு நண்பர்களே, 


ஒருவன்‌ தன்‌ இராஜாவுக்கு எதிராக 
புரட்சி செய்தபின்‌, தன்‌ சக்கரவர்த்திக்கு 
எதிராக ஒரு பெரிய குற்றம்‌ செய்த பின்‌ 
அவன்‌ நேராக வந்து அவரிடம்‌ 
பேசுவானா? தன்‌ ராஜாவின்‌ தயவை 
நாடி அவன்‌ முன்‌ வருவானோ? 
இல்லை, இல்லவே இல்லை. இராஜா 
அவனைக்‌ கடிந்து கொள்ளுவான்‌, 
அவனைத்‌ தண்டிப்பான்‌. அப்படியானால்‌ 
அவன்‌ என்ன செய்வான்‌. தானே 
போவதற்குப்‌ பதிலாக  இராஜாவுக்கு 
மிகவும்‌ நெருக்கமான ஒரு நண்பனிடம்‌ 
செல்லுவான்‌. ஒரு வேளை ஒரு பெரிய 
அதிகாரியிடம்‌, அல்லது இராஜாவின்‌ 
சகோதரியிடம்‌, அல்லது இராஜாவின்‌ 
அம்மாவிடம்‌ செல்லுவான்‌. தன்‌ 
விண்ணப்பத்தை அவர்களிடம்‌ ஒப்புக்‌ 
கொடுப்பான்‌ அவர்கள்‌ இராஜாவிடம்‌ 
போய்‌ அவன்‌ காரியத்துக்காக இரக்கம்‌ 
தேடுவார்கள்‌. இராஜா அவர்கள்‌ நிமித்த 
-மாக அவனுக்கு இரங்குவார்‌. அவன்‌ 
குற்றங்களை மன்னிப்பார்‌. சரி நாம்‌ 
எல்லாரும்‌ பாவிகளாக இருக்கிறோம்‌ 
நாமெல்லாரும்‌ இராஜாதி இராஜாவாகிய 
ஆண்டவருக்கு எதிராக பாவம்‌ செய்து 
விட்டோம்‌. அவருக்கு எதிராக கொடி 
உயர்த்தி விட்டோம்‌. அவருடைய 
பிரமாணங்களைக்‌ காலின்‌ கீழ்ப்போட்டு 
மிதித்துவிட்டோம்‌. மெய்யாய்‌ தேவன்‌ 
நம்மிடம்‌ கோபமாயிருக்கிறார்‌. நாம்‌ 


இப்பொழுது என்ன செய்யலாம்‌? 


நமது அக்கிரமம்‌ நிறைந்த கைகளுடன்‌ 
நேராக இயேசுவிடம்‌ செல்லலாமா? 
இல்லை போகக்கூடாது. கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌. நமக்கு இயேசுவின்‌ 
தாயாகிய மரியாள்‌ நமது ராஜாதி 
ராஜாவின்‌ வலது பக்கத்திலே உண்டு. 
நல்ல குமாரனைப்போல இயேசு தாயின்‌ 
வார்த்தை அல்லத்‌ தட்டுவதே இல்லை. 
இயேசு பூமியில்‌ வாழ்ந்தபோது 


தாயாரின்‌ விண்ணப்பங்களை புறக்கணித்‌ 
-ததேயில்லை. அப்படியே இப்பொழுதும்‌ 
அம்மாவின்‌ விண்ணப்பங்களை புறக்‌ 
கணிப்பது இல்லை என்பது நிச்சயம்‌. 
அம்மாவின்‌ இதயத்தை உடைத்து 
போடும்‌ மகனல்ல அவர்‌. அதைக்‌ 
களிகூரப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ கேட்ப 
-தை அவர்‌ நிச்சயமாக கொடுப்பார்‌. 


நமது ராஜாதி ராஜாவாம்‌ இயேசு 
தேவனுடைய குமாரன்‌ மட்டுமல்ல. 
மரியாளின்‌ மைந்தனும்கூட. அவர்‌ தமது 
தாயை நேசிக்கிறார்‌. பூமியிலே தாயின்‌ 
விண்ணப்பத்தை மறுக்காத மைந்தன்‌ 
இன்றும்‌ அவர்கள்‌ விண்ணப்பத்தை 
மறுப்பதே இல்லை. 


அப்படியானால்‌ நான்‌ இன்று என்ன 
செய்யவேண்டும்‌? பாவங்களால்‌ மூடப்‌ 
பட்டிருக்கும்‌ நாம்‌ இராஜாதி இராஜா 
விடம்‌ செல்லத்‌ துணிவோமா? நமது 
விண்ணப்பங்களை அவரது தூய 
அன்னையிடம்‌ கொண்டு செல்லுவோம்‌. 
அவர்கள்‌ நிச்சயமாக குமாரனிடம்‌ 
கேட்டு நமக்கு மன்னிப்பை பெற்றுத்‌ 
தருவார்கள்‌. அவர்கள்‌ பரலோகத்தில்‌ 
நமக்காக ஒரு இடம்‌ கேட்பார்கள்‌. அது 
நமக்கு நிச்சயமாகக்‌ கிடைக்கும்‌ 
உண்மையான பாவமன்னிப்பும்‌ உங்களு 
-க்குக்‌ கிடைக்கும்‌. கேட்டவர்களுக்கு 
மிகவும்‌ மகிழ்ச்சி. இரவும்‌ பகலும்‌ 
இயேசுவின்‌ பாதத்தில்‌ பரிந்து பேசும்‌ 
தாயார்‌ இருப்பது அவர்களுக்கு சொல்ல 
முடியாத ஆனந்தம்‌. அவர்கள்‌ ஆனந்த 


கண்ணீர்‌ விட்டார்கள்‌. 


இது ஞானமுள்ள வார்த்தை என்று 
நான்‌ என்னை மெச்சிக்‌ கொண்டேன்‌. 
இந்தப்‌ பிரசங்கம்‌ பட்டணத்திற்க்கே 
மிகவும்‌ பயனுள்ளது என்று பிஷப்‌ 
என்னை சிலாகித்து கொண்டார்‌. 
இரவிலே முழங்காலில்‌ நின்று என்‌ 
வேதபுத்தகத்தை திறந்து மத்தேயு. 12:46 
க்கு நேராகத்‌ திறந்தது. 


இப்படி அவர்‌ ஜனங்களுடே, 
பேசுகையில்‌ அவருடைய தாயாரும்‌ 


சகோதரரும்‌ அவரிடத்தில்‌ பேச 
வேண்டுமென்று வெளியே நின்றார்கள்‌. 


அப்பொழுது ஒருவன்‌ அவரை நோக்கி: 
உம்முடைய தாயாரும்‌ உம்முடைய 
சகோதரரும்‌ உம்மோடு பேச வேண்டுமெ 
-ன்று வெளியே நிற்கிறார்கள்‌ என்றான்‌. 


தம்மிடத்தில்‌ இப்படிச்‌ சொன்னவனுக்கு 
அவர்‌ பிரதியுத்தரமாக: என்‌ தாயார்‌ 
யார்‌? என்‌ சகோதரர்‌ யார்‌? என்று 
சொல்லி தம்முடைய கையைத்‌ தமது 
சீஷர்களுக்கு நேரே நீட்டி: இதோ, என்‌ 
தாயும்‌ என்‌ சகோதரரும்‌ இவர்களே! 


பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ 
சித்தத்தின்படி செய்கிறவன்‌ எவனோ, 
அவனே எனக்குச்‌ சகோதரனும்‌ 
சகோதரியும்‌ தாயுமாய்‌ இருக்கிறான்‌ 
என்றார்‌. 


நான்‌ இந்த வசனத்தை வாசித்த 
பொழுது இடி முழக்கத்தைப்‌ பார்க்கிலும்‌ 
பலத்த சத்தமாய்‌ கர்த்தர்‌ பேசினார்‌. 
"சினிக்கி இன்று காலையிலே நீ ஒரு 
பெரிய பொய்யைப்‌ பிரசங்கம்‌ பண்ணி 
னாய்‌. மரியாள்‌ இயேசுவினிடத்தில்‌ 
கேட்டதையெல்லாம்‌ பெற்றுக்கொண்டாள்‌ 
என்று சொன்னாய்‌ அல்லவா? அது 
எவ்வளவு பெரிய பொய்‌ இயேசு 
பிரசங்கம்‌ பண்ணிக்கொண்டு திரிந்த 
தினால்‌ பல மாதங்கள்‌ அவரை 
காணாமல்‌ எவ்வளவு துக்கத்தோடு 
இருந்திருப்பார்கள்‌. இயேசு பிரசங்கிக்கிற 
இடத்தில்‌ அவள்‌ போன பொழுது 

அங்கே ஜனங்கள்‌ திராளாகக்‌ கூடி 
இருந்தார்கள்‌. அவளாகவே சத்தமிட்டுக்‌ 
கூப்பிட்டாள்‌. அவர்‌ காது கேளாதவர்‌ 
போல்‌ இருந்து விட்டார்‌. இதனால்‌ 
ஜனங்கள்‌ அதிர்ச்சி அடைந்தார்கள்‌. 
மரியாளுடைய விண்ணப்பம்‌ அங்கீகரிக்‌ 
கப்படவில்லை. இயேசு மரியாளை வந்து 
பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக என்‌ 
தாயார்‌ யார்‌? என்‌ சகோதரர்‌ யார்‌? 
என்று சொல்லி தம்முடைய கையைத்‌ 
தமது சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ 
என்‌ தாயும்‌, என்‌ சகோதரர்களும்‌ 


இவர்களே என்றார்‌. 


மறுபடியும்‌ அந்த சத்தம்‌ என்னோடு 
பேசினது மாற்கு 3:33-35, லூக்கா. 8:19- 
21யைப்‌ படிக்க சொன்னது. இந்த 
வசனங்களில்‌ இயேசு தம்முடைய 
தாயாரின்‌ விண்ணப்பங்களுக்கு செவி 
கொடுக்கவில்லை என்பது தெளிவா 
கிறது. 


மிகுந்த வல்லமையோடு அந்த சத்தம்‌ 
சொன்னது இயேசு சிறுகுழந்தை 
யாயிருந்த பொழுது மரியாள்‌ யோசேப்பு 
ஆகியோருக்கு கீழ்படிந்திருந்தார்‌. 
ஆனால்‌ அவர்‌ தன்னை தேவனுடைய 
குமாரனென்று உலகத்திற்கு வெளிப்‌ 
படுத்தின பின்பு மரியாள்‌ மறைந்து 
போக வேண்டியதாகி வேண்டியதுதான்‌. 
ஜீவனையும்‌ வெளிச்சத்தையும்‌ அடைய 
உலகம்‌ தேவனை மாத்திரமே நோக்கி 


பார்க்கவேண்டும்‌. 


நண்பர்களே அந்த சத்தம்‌ இரவு 
முழுவதும்‌ என்னோடு பேசிக்‌ கொண்டி 
ருந்தது. 'சினிக்கி சினிக்கி ! இன்று 
காலையில்‌ நீ ஒரு பெரிய பொய்யை 
சொல்லிவிட்டாய்‌. நீ கட்டுக்கதைகளை 
யும்‌ அர்த்தமற்ற வார்த்தைகளையும்‌ 
பேசுகிறாய்‌. மரியாளின்‌ எல்லா 
விண்ணப்பத்துக்கும்‌ இயேசு செவி 
கொடுக்கிறார்‌ என்று நீ சொல்லும்‌ 
பொழுது நீ வேத வசனத்திற்கு எதிராக 
பிரசங்கம்‌ பண்ணுகிறாயென்று. நான்‌ 
ஜெபித்தேன்‌, நான்‌ அழுதேன்‌ அது ஒரு 
தூக்கமில்லாத இரவாக இருந்தது 
மறுநாள்‌ பிஷப்பின்‌ அழைப்பின்‌ பேரில்‌ 
அவரோடு காலை உணவு அருந்த 
சென்றேன்‌. 

அவர்‌ என்னை பார்த்து உன்னைப்‌ 
பார்த்தால்‌ இரவெல்லாம்‌ அழுது கொண் 


டிருந்தவனைப்‌ போல தோன்றுகிறது 
என்றார்‌. 


ஐயா நீங்கள்‌ சொல்வது சரிதான்‌ 


இரவெல்லாம்‌ வெகுவாக பாடுபட்டேன்‌. 


என்ன காரணம்‌? 


அதை இங்கே சொல்ல முடியாது 
தனியாக உங்களோடு பேச ஒரு மணி 
நேரம்‌ தரவேண்டும்‌ என்றேன்‌. 


காலை உணவை முடித்துவிட்டு பிஷப்‌ 
அவர்களின்‌ அறைக்குச்‌ சென்று 
பின்வருமாறு சொன்னேன்‌. நேற்றைய 
தினம்‌ நான்‌ பண்ணின பிரசங்கத்தை 
நீங்கள்‌ வெகுவாக பாராட்டினீர்கள்‌. 
ஆனால்‌ உங்கள்‌ சத்தத்தை பார்க்கிலும்‌ 
மிக வல்லமையான சத்தம்‌ ஒன்று நேற்று 
என்னோடு பேசினது. அந்த சத்தம்‌ 
தேவ சத்தம்‌ என்று நான்‌ விசுவாசி 
க்கிறேன்‌. மரியாள்‌ கேட்பதெல்லாம்‌ 
கிடைக்கும்‌ என்று பிரசங்கம்‌ பண்ணும்‌ 
போதெல்லாம்‌ கத்தோலிக்க குருக்களும்‌, 
பிஷப்புகளும்‌ பொய்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இது ஒரு பொய்‌, நாம்‌ உபதேசிப்பது 
பிசாசின்‌ தந்திரம்‌, பெரிய தவறு. 


பிஷப்‌, சினிக்கி நீ என்ன பேசுகிறாய்‌ 


நீ ஒரு புராட்டஸ்டண்ட்காரனா? 


இல்லை நான்‌ புராட்டஸ்டண்ட்காரன்‌ 

அல்ல. (நான்‌ விவிலிய புத்தகத்தை 
விரும்பி படிப்பதால்‌ என்னை 
புராட்டஸ்டண்ட்‌ என்று சொல்வார்கள்‌) 
நான்‌ நேற்று பேசினது மிகப்பெரிய 
பொய்‌, நீங்களும்‌ அதை பிரசங்கம்‌ 
பண்ணும்பொழுது பொய்யையே சொல்லு 
கிறீர்கள்‌. 


'சினிக்கி, நீ அதிகம்‌ பேசுகிறாய்‌". 


"இல்லை ஐயா பேசுவதினால்‌ பிரயோஜ 
னமில்லை. இதோ சுவிசேஷம்‌ இருக்‌ 
கிறது. இதை வாசித்து பாருங்கள்‌. 


பிஷப்‌ சுவிசேஷத்தைத்‌ திறந்து நான்‌ 
காட்டின பகுதிகளை வாசித்தார்‌. அவர்‌ 
அதுவரையிலும்‌ இந்தப்‌ பகுதிகளை 
வாசிக்கவில்லை என்று தான்‌ தெரிகிறது 
கடைசியாக இதனுடைய பொருள்‌ 


என்னவென்று கேட்டார்‌. 


இது சுவிசேஷம்‌. மரியாள்‌ இயேசுவிடம்‌ 
ஒரு விண்ணப்பத்தோடு வந்தாள்‌. 
இயேசு அவளை கடிந்து கொண்டார்‌ 


என்பது மாத்திரமல்ல, அவளுடைய 


விண்ணப்பத்தை அங்கீகரிக்கவுமில்லை 
எல்லாருக்கும்‌ முன்பாக அவளைக்‌ 
கடிந்துகொண்டார்‌. ஏனெனில்‌, மரியாள்‌ 
மனுஷனாக வந்த இயேசுவின்‌ தாயாரே 
தவிர, தேவனுடைய தாயார்‌ அல்ல 
என்றேன்‌. 

பிஷப்புக்கு என்ன பதில்‌ சொல்வ 


தென்றே தெரியவில்லை. 


இப்பொழுது அவரிடத்தில்‌ நான்‌ சில 
கேள்விகளை கேட்க அனுமதி வாங்கிக்‌ 


கொண்டேன்‌. 
"ஐயா, உங்களை இரட்சித்தது யார்‌?" 
"இயேசு கிறிஸ்து.' 


"ஐயா, இயேசுவும்‌ மரியாளும்‌ பூமியில்‌ 


இருந்தபொழுது பாவிகளை மிக அதிக 
மாக நேசித்தது இயேசுவா? மரியாளா? 


"இயேசு கிறிஸ்து.' 


என்னுடைய பாவக்கடனையும்‌, உங்கள்‌ 
பாவக்கடனையும்‌ இரத்தம்‌ சிந்தி 
தீர்த்தது மரியாளா? இயேசுவா? 


"இயேசு கிறிஸ்து.' 


இயேசுவும்‌, மரியாளும்‌ பூமியில்‌ இருந்த 
பொழுது தங்கள்‌ பாவம்‌ மன்னிக்கப்‌ 
படுவதற்காக யாராகிலும்‌ மரியாளிடத்தில்‌ 
வந்தார்களா? 

"இல்லை'. 

"இயேசுவினிடத்தில்‌ யாராவது வந்தார்‌ 
களா?” 


"ஆம்‌ ஏராளமானவர்கள்‌ வந்தார்கள்‌! 


'யாரையாகிலும்‌ அவர்‌ கடிந்து 
கொண்டாரா?" 

"இல்லை ஒரு நாளும்‌ இல்லை!' 
'என்றைக்காகிலும்‌ இயேசு பாவிகளைப்‌ 
பார்த்து நீங்கள்‌ மரியாளிடத்தில்‌ போய்‌ 
வேண்டிக்கொள்ளுங்கள்‌ என்று சொன்ன 
துண்டா?' 


"இல்லை'. 


"ஏழைப்‌ பாவிகளை பார்த்து என்னிட 
த்தில்‌ வாருங்கள்‌ என்று இயேசு 


சொன்னாரா?' 
"ஆம்‌ சொன்னார்‌'. 


இயேசு தாம்‌ சொன்ன வார்த்தைகளை 


என்றைக்காகிலும்‌ திருத்திக்கொண்டாரா? 
"இல்லை'. 


அப்படியானால்‌ பாவிகளை இரட்சிக்க 


வல்லமையுள்ளவர்‌ யார்‌? 
"இயேசு கிறிஸ்து தான்‌"! 


"இப்பொழுது இயேசுவும்‌ மரியாளும்‌ 
பரலோகத்திலிருக்கிறார்கள்‌. பாவிகளை 
இரட்சிக்கும்‌ வல்லமையையோ இயேசு 
இழந்துவிட்டார்‌ அல்லது அந்த வல்ல 
மையை மரியாளுக்கு கொடுத்துவிட்டார்‌ 
என்று நிரூபிக்கத்தக்க ஏதாகிலும்‌ ஒரு 
வசனம்‌ வேதபுத்தகத்தில்‌ இருக்கிறதா? 


"இல்லை'. 


"அப்படியானால்‌ மேன்மைதங்கிய பிஷப்‌ 
அவர்களே” நாம்‌ ஏன்‌ அவரிடம்‌ 
மாத்திரமே செல்லக்கூடாது. இயேசுவின்‌ 
அன்பு, இரக்கம்‌, வல்லமை இவைகளை 
மரியாளோடு ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌ 
அவள்‌ இல்பொருளாய்‌ இருப்பாள்‌. 
அப்படியிருக்க ஏழைப்பாவிகளை நாம்‌ 
ஏன்‌ மரியாளிடத்திற்கு அனுப்ப 
வேண்டும்‌. 


பிஷப்‌ மரணத்திற்குக்‌ குறிக்கப்பட்டவர்‌ 
போல்‌ மாறி விட்டார்‌. எனக்கு முன்‌ 
நடுங்கிக்‌ கொண்டிருந்தார்‌. பதிலே 
சொல்லமுடியவில்லை. வேறு அவசர 
வேலையிருக்கிறது என்று சொல்லி 
அவ்விடம்‌ விட்டுப்‌ போய்விட்டார்‌. 
பதில்‌ சொல்ல முடியாதது தான்‌ அவரது 
அவசர வேலை. 


ஆனால்‌ நான்‌ என்னும்‌ மனம்‌ திரும்ப 
வில்லை. போப்புவின்‌ கால்களோடு 
அனேக சங்கிலிகள்‌ என்னை கட்டிப்‌ 
போட்டிருந்தது. என்னை கட்டியிருந்த 
சங்கிலிகள்‌ உடைக்கப்படுவதற்கு முன்‌ 


பாக நான்‌ என்ன செய்ய வேண்டிய 


யுத்தங்கள்‌ அனேகம்‌ இருந்தன. 


அந்நாட்களில்‌ நான்‌ அதிகமாக 
குழம்பினாலும்‌ கத்தோலிக்க சபையின்‌ 
மேலிருந்த பக்தி வைராக்கியம்‌ குறைய 
வில்லை. பிஷப்புகள்‌ எனக்கு அனேக 
அதிகாரங்களையும்‌ வல்லமைகளையும்‌ 
தந்திருந்தார்கள்‌. போப்புவும்‌ என்னை 
மற்றவர்களுக்கு மேல்‌ மிகவும்‌ உயர்த்தி 
வைத்திருந்தார்‌. ஆகையால்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக சபையைச்‌ சீர்திருத்தி 
விடலாம்‌ என்று நம்பிக்கொண்டிருந்தேன்‌ 


1850-ஆம்‌ ஆண்டு நான்‌ இல்லினாய்ஸ்‌ 
பட்டணத்தில்‌ சென்று பிரஞ்சுக்காரர்களு 
-டைய ஒரு நகரத்தை (காலனி) 
நிறுவினேன்‌. கனடாவிலுள்ள 75000 
பிரஞ்சுக்காரர்களை இல்லினாய்ஸ்‌ பட்ட 
ணத்தில்‌ கொண்டு குடியேற்றினேன்‌. 
ரோம சபையின்‌ பெயரில்‌ அந்த 
செழிப்பு நிறைந்த இடத்தை சுதந்திரம்‌ 
ஆக்கினோம்‌. அவ்விதமான ஒரு 
குடியேற்ற பட்டணத்தை உருவாக்கின 
படியால்‌ நான்‌ ஒரு பெரிய 
ஐசுவரியவானானேன்‌. ஏராளமான வேத 
புத்தகங்களை வாங்கி ஒவ்வொரு 
குடும்பத்திற்கும்‌ ஒவ்வொரு புத்தகத்தை 
இலவசமாக வழங்கினேன்‌. இதனால்‌ 
பிஷப்புக்கு என்னிடம்‌ மிகுந்த கோபம்‌. 
ஆனால்‌ நான்‌ அதை குறித்து கவலைப்‌ 
படவில்லை. எனக்கு கத்தோலிக்க 
சபையை விட்டுவிட வேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ சிறிதளவும்‌ இல்லை ஆனாலும்‌ 
என்னால்‌ முடிந்த அளவில்‌ இயேசு 
கிறிஸ்து விரும்புகிறபடி சபையை நடத்த 
விரும்பினேன்‌. 


அந்நாட்களில்‌ பிரஞ்சுக்காரர்களாகிய 
நாங்கள்‌ தாங்கிக்கொள்ள முடியாத ஒரு 
பெரிய குற்றத்தை சிகாகோ பிஷப்‌ 
செய்தார்‌. அது ஒரு பெரிய தவறு 
ஆகவே நான்‌ அதைக்குறித்து போப்பு 
வுக்கு எழுதினேன்‌. போப்‌ அவரை 
சபையை விட்டு நீக்கிவிட்டார்‌ 
அவருடைய இடத்தில்‌ ஒரு புது பிஷப்‌ 
நியமிக்கப்பட்டார்‌. இந்த புது பிஷப்‌ 
தன்னுடைய பிரதான குருவானவரை 


என்னிடத்திற்கு அனுப்பினார்‌. அவர்‌ 
என்னிடத்தில்‌ வந்து 'சினிக்கி முந்தின 
பிஷப்பைத்‌ துரத்துவதில்‌ நீர்‌ எடுத்த 
முயற்சியைக்‌ குறித்து நாங்கள்‌ மிகவும்‌ 
சந்தோஷப்படுகிறோம்‌. அவர்‌ மிக 
மோசமானவர்தான்‌. ஆனால்‌ உம்மைக்‌ 
குறித்தும்‌ பலருக்கும்‌ சந்தேகங்கள்‌ 
உண்டு. நீர்‌ ஒரு சீர்திருத்தக்காரன்‌ 
என்றும்‌ (புராட்டஸ்டண்ட்‌) துர்‌ உபதேச 
காரரென்றும்‌ பலர்‌ சந்தேகப்படுகிறார்கள்‌. 
நீர்‌ ஒரு பத்திரம்‌ எழுதி தரலாமா? 
அப்பொழுது நீரும்‌ உம்முடைய 
ஜனங்களும்‌ உண்மையான நல்ல 
கத்தோலிக்கர்‌ என்று உலகம்‌ முழுவதும்‌ 
அறிந்து கொள்ளும்‌" என்றார்‌. 


அதற்கு எனக்கு யாதொரு தடையும்‌ 
இல்லை என்று நான்‌ சொன்னேன்‌. 


என்‌ விசுவாசத்தை கலக்கும்படியாய்‌ 
எனக்குள்ளே இரவும்‌ பகலும்‌ போராடு 
கிற சத்தத்தை அமர்த்துவதற்கு இது ஒரு 
நல்ல சந்தர்ப்பம்‌ என்று எனக்கு 
தோன்றியது. இதன்‌ மூலமாக நாங்கள்‌ 
கத்தோலிக்க சபையில்‌ மனித பாரம்பரி 
யத்தையல்ல, தேவனுடைய வார்த்தை 
யையே பின்பற்றுகிறோம்‌ என்று நிரூபி 
க்க இது ஒரு வாய்ப்பு என்று எண்ணி 
னேன்‌. ஒரு காகிதத்தை எடுத்து 
பின்வருமாறு ஒரு பத்திரத்தை 
எழுதினேன்‌. 


கனம்‌ பொருந்தின பிஷப்‌ ஐயா! 

இல்லினாய்ஸ்‌ பட்டணத்திலுள்ள பிரெஞ்ச்‌ 
கனடாக்காரர்களாகிய நாங்கள்‌ பரிசுத்த 
கத்தோலிக்க அப்போஸ்தல ரோம 
சபையிலேயே வாழ விரும்புகிறோம்‌. 
ஏனென்றால்‌ கத்தோலிக்க சபைக்கு 
வெளியே இரட்சிப்பு இல்லை. இதை 
நிரூபிக்கும்படியாய்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசே 
-ஷத்தில்‌ நாங்கள்‌ காண்கிற கர்த்தரின்‌ 
வார்த்தைக்கொத்தபடி உமது அதிகாரத்‌ 
திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம்‌ என்று 
உடன்படிக்கை பண்ணுகிறோம்‌. 

அந்தப்‌ பத்திரத்தில்‌ நானும்‌ 
கையெழுத்திட்டு என்‌ சபையாருடைய 


கையெழுத்தையும்‌ வாங்கி பிரதம 


குருவானவர்‌ இடத்தில்‌ கொடுத்து 
அனுப்பினோம்‌ குருவானவரிடம்‌ கொடுத்‌ 
-தனுப்பினேன்‌. அவர்‌ அதை வாங்கி 
படித்து அதை குறித்து சிலாகித்து 


கொண்டார்‌. 'இதுதான்‌ எங்களுக்கு 
வேண்டியது, பிஷப்பும்‌ இதை ஏற்றுக்‌ 
கொள்வார்‌. எல்லாம்‌ சரியாகிவிடும்‌" 
என்றார்‌. 


பிஷப்பும்‌ இதை வாசித்த பொழுது, 
இது மிகவும்‌ நன்றாக இருக்கிறது நீயும்‌ 
உன்‌ சபையாரும்‌ சீர்திருத்த சபையோடு 
சேர்ந்துவிடுவீர்கள்‌ என்று பயத்தோம்‌. நீ 
இந்த வாக்கு உடன்படிக்கைகளை எழுதி 
தந்தது எங்களுக்கு மிகவும்‌ சந்தோஷம்‌ 
என்று ஆனந்த கண்ணீரோடு சொன்னார்‌ 


நண்பர்களே, நான்‌ எவ்வளவு 
குருடனாய்‌ இருந்தேன்‌ என்று பாருங்கள்‌ 
தேவனோடு என்‌ சமாதானத்தை உண்டு 
பண்ணிக்‌ கொள்ளாவிட்டாலும்‌ ஒரு 
மனிதனாகிய பிஷப்போடு சமாதானத்தை 
உண்டு பண்ணிக்‌ கொண்டேன்‌ என்று 
மகிழ்ச்சி அடைந்தேன்‌. பிஷப்‌ எனக்கு 
ஒரு சமாதான கடிதத்தைத்‌ தந்தார்‌. 
அதிலே நான்‌ ஒரு நல்ல குருவானவர்‌ 
என்று அறிக்கையிட்டிருந்தார்‌. நான்‌ என்‌ 
ஜனங்கள்‌ இடத்திற்குப்‌ போய்விட்டேன்‌. 


ஆனால்‌ தேவன்‌ தம்முடைய 
இரக்கத்தின்‌ படி என்னை நோக்கி 
பார்த்தார்‌. என்னுடைய சமாதானத்தை 
தேவனோடில்லாமல்‌ மனுஷனோடு 
பண்ணின என்னுடைய சமாதானத்தை 


அவர்‌ உடைக்க சித்தமானார்‌. 


நான்‌ போனபின்பு பிஷப்‌ என்னுடைய 
பத்திரத்தை எல்லா பிஷப்களுக்கும்‌ 
தந்தி மூலம்‌ அறிவித்துவிட்டார்‌ 
அவர்கள்‌ எல்லாரும்‌ ஏகமனதாக 
அன்றைக்கே அவருக்கு பதில்‌ எழுதி 
விட்டார்கள்‌. 


"இந்த சினிக்கி ஒரு சீர்திருத்த சபைக்‌ 
காரனென்று என்று உனக்கு தெளிவாய்‌ 
தெரியவில்லையா? உம்மையும்‌ ஒரு 
சீர்திருத்த சபைக்காரானாக்கிவிட்டானே. 
அவன்‌ உமக்குக்‌ கீழ்படிவேனென்று 
எழுதவில்லை. வேத வசனத்துக்கு 


கீழ்ப்படிவேன்‌ என்று எழுதி இருக்கிறான்‌ 
நீர்‌ அவனுக்கு எழுதிக்‌ கொடுத்த அந்த 
கடிதத்தை அழிக்காவிட்டால்‌ நீரும்‌ 
சீர்திருத்த சபைக்காரன்‌ தான்‌'' 


பத்து நாட்களுக்குப்‌ பின்பு பிஷப்‌ 
இடத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம்‌ 
வந்தது. நான்‌ அவரைப்‌ பார்க்கச்‌ 
சென்றபோது அவர்‌ என்னிடத்தில்‌ 
தந்திருந்த கடிதத்தை கேட்டார்‌. நான்‌ 
அதை அவர்‌ கையில்‌ கொடுத்தேன்‌ 
அவர்‌ அந்தக்‌ கடிதத்தை தனது கையில்‌ 
வாங்கிக்‌ கொண்டு ஓடிப்போய்‌, அதை 
நெருப்பில்‌ போட்டு விட்டார்‌. நான்‌ 
அதிர்ச்சி அடைந்தேன்‌. என்‌ கடிதத்தை 
காப்பாற்ற ஓடினேன்‌. அதற்குள்‌ அது 
எரிந்து போயிற்று. 


நான்‌ பிஷப்பிடத்தில்‌ திரும்பி 'எனக்கு 
சொந்தமான ஒரு பத்திரத்தை என்‌ 
கையிலிருந்து வாங்கி என்‌ அனுமதி 
இல்லாமல்‌ அதை அழிப்பதற்கு உமக்கு 
என்ன துணிச்சல்‌' என்று கேட்டேன்‌. 


'சினிக்கி, நான்‌ உன்னுடைய 
மேலதிகாரி நான்‌ உனக்கு கணக்கு 
கொடுக்க வேண்டியதில்லை என்றார்‌. 


"ஐயா, நான்‌ நீங்கள்‌ எனக்கு மேலுள்ள 
அதிகாரி தான்‌. நான்‌ ஒரு சாதாரண 
குருவானவர்‌. ஆனால்‌ நம்‌ இரண்டு 
பேருக்கும்‌ மேலான அதிகாரம்‌ உள்ள 
ஒரு தேவன்‌ இருக்கிறார்‌. எந்த ஒரு 
மனிதனையும்‌ திருப்திப்படுத்துவதற்காக 
அந்த அதிகாரத்தை ஒரு நாளும்‌ நான்‌ 
விட்டுவிடமாட்டேன்‌.அந்த தேவனுடைய 
சமூகத்திற்கு முன்பாக நீர்‌ செய்த 
அக்கிரமத்தை நான்‌ எதிர்க்கிறேன்‌'. 


'நீ எனக்கு பிரசங்கம்‌ பண்ண வந்து 


விட்டாயா” 

அப்படியல்ல, ஐயா என்னை அவ 
மானப்படுத்தத்‌ தான்‌ இங்கு அழைத்தீரா 
என்று அறிய விரும்புகிறேன்‌. 


'சினிக்கி நீ எனக்கு ஒரு பத்திரம்‌ 
எழுதித்தந்தாய்‌. அது எனக்கு கீழ்‌ 
படிகிறேன்‌ என்கிற பத்திரமல்ல என்று 


உனக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. ஆகவே 
தான்‌ உன்னை இங்கு வரவழைத்தேன்‌'. 


"அப்படியானால்‌ எப்படிப்பட்ட பத்திர 


த்தை என்னிடத்தில்‌ எதிர்பார்க்கிறீர்கள்‌'. 


இயேசு கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்‌ 
திலுள்ள கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
படியே என்ற வாக்கியத்தை அதிலிருந்து 
நீ எடுத்துவிடவேண்டும்‌. எடுத்துவிட்டு 
என்னுடைய அதிகாரத்துக்கு நிபந்தனை 
யின்றி கீழ்படிகிறேன்‌ என்று எழுதித்‌ 
தரவேண்டும்‌". 


நான்‌ எழும்பி 'பிஷப்‌ அவர்களே 
நீங்கள்‌ என்னிடத்தில்‌ கீழ்படிதலின்‌ 
பத்திரத்தை கேட்கவில்லை. உங்களை 
ஆராதிக்கும்‌ பத்திரத்தைக்‌ கேட்கிறீர்கள்‌. 
அதை நான்‌ தர மறுக்கிறேன்‌". 


அப்படி உனக்கு எழுதி தர 
முடியாவிட்டால்‌ நீ இனி கத்தோலிக்க 
குருவானவர்‌ அல்ல. 


நான்‌ தேவனுக்கு நேராக என்‌ 
கைகளை உயர்த்திச்‌ சொன்னேன்‌ 
'சர்வவல்லமையுள்ள தேவன்‌ என்று 
என்றென்றைக்கும்‌ மகிமைபடுவாராக'. 
பிஷப்பின்‌ அரண்மனையை விட்டு 
வெளியேறினேன்‌. 


என்‌ அறையில்‌ சென்று கதவைப்‌ பூட்டி 
முழங்காலில்‌ விழுந்தேன்‌. நான்‌ செய்த 
எல்லாக்‌ காரியத்தையும்‌ தேவனுடைய 
சமூகத்தில்‌ ஆராய்ச்சி செய்யத்‌ 
தொடங்கினேன்‌. அப்பொழுது ரோம 
சபை கிறிஸ்துவின்‌ சபையாக இருக்க 
முடியாதென்று முதன்முதலாக திட்டமும்‌ 
தெளிவுமாக அறிந்து கொண்டேன்‌. நான்‌ 
இந்த பயங்கர சத்தியத்தை அறிந்து 
கொண்டது சீர்திருத்தக்காரகளுடைய 
வாயிலிருந்தல்ல. கத்தோலிக்க சபையின்‌ 
எதிர்ப்பாளர்களிடமிருந்தல்ல. 

கத்தோலிக்க சபையிலிருந்தே கற்றுக்‌ 
கொண்டேன்‌. வேத வசனத்தைப்‌ 
புறக்கணிக்கிறேன்‌ என்று எழுதிக்‌ கொடு 
-த்தாலொழிய நான்‌ கத்தோலிக்க 
சபையில்‌ இருக்க முடியாது என்பதை 
தெளிவாக அறிந்து கொண்டேன்‌. 


கத்தோலிக்க சபையை விட்டு விட்டது 
நல்லது என்று தெளிவாக அறிந்து 
கொண்டேன்‌. ஆனால்‌ என்னை ஒரு 
பயங்கர கார்மேகம்‌ வந்து மூடிவிட்டது 
அந்த அந்தகார இருளுக்குள்‌ இருந்து 
கதறினேன்‌. 


"என்‌ தேவனே, என்‌ தேவனே ஏன்‌ 
என்‌ ஆத்துமாவை கருமேகம்‌ சூழ்ந்து 
கொள்கிறது' வழிகாட்டும்‌ ஆண்டவரே 
என்று கண்ணீரோடு கதறினேன்‌ பதில்‌ 
ஒன்றும்‌ எனக்கு கிடைக்கவில்லை. 


ரோமசபையை விட்டேன்‌. என்‌ ஸ்தான 

-ங்களை விட்டேன்‌. என்‌ மேன்மைகளை 
விட்டேன்‌. என்‌ சகோதர சகோதரிகளை 
விட்டேன்‌. எனக்கு அருமையாக இருந்த 
அனைத்தையும்‌ விட்டேன்‌. 


போப்பு, பிஷப்‌, குருமார்‌ அனைவரும்‌ 
என்னைப்‌ பத்திரிகைகளிலும்‌ மேடை 
களிலும்‌ தாக்கப்போவதை தாக்கிப்‌ பேச 
போவதைக்‌ கண்டேன்‌. அவர்கள்‌ என்‌ 
ஸ்தானத்தையும்‌, என்‌ மேன்மையையும்‌ 
என்னுடைய நல்ல பெயரையும்‌ 
கூடுமானால்‌, என்‌ ஜீவளையும்‌ எடுத்துப்‌ 
போடுவார்கள்‌ என்று கண்டேன்‌. 
எனக்கும்‌ ரோம சபைக்கும்‌ இடையே 
ஒரு மரணப்‌ போராட்டம்‌ ஆரம்பித்து 
விட்டது என்று கண்டேன்‌. 


இந்த யுத்தத்தில்‌ எனக்கு உதவி 
செய்யக்கூடிய ஏதாகிலும்‌ நண்பர்கள்‌ 
மீதியிருக்கிறார்களா என்று பார்த்தேன்‌. 
ஒருவரையும்‌ காணவில்லை என்னுடைய 
மிக அருமையான நண்பர்களும்‌, சிநேகி 
-தர்களும்‌ சபிக்கத்தான்‌ செய்வார்கள்‌ 
என்று உணர்ந்தேன்‌. எல்லாரும்‌ என்னை 
துரோகியாகக்‌ காண்பார்கள்‌. என்‌ 
ஜனங்கள்‌ என்னை புறம்பாக்குவார்கள்‌ 
எண்ணிறந்த நண்பர்களுள்ள எனக்கு, 
அருமையான நாடும்‌ என்னை சபிக்கும்‌. 
நான்‌ உலகத்திற்கு ஒரு அருவருக்கத்‌ 
தக்கதக்கவன்‌ ஆகிவிட்டேன்‌. 


சீர்திருத்த புராட்டஸ்டண்ட்‌ சபைகளில்‌ 
எனக்கு ஏதாகிலும்‌ நண்பர்கள்‌ இருப்பார்‌ 
-களோ என்று எண்ணிப்‌ பார்த்தேன்‌. 


ஆனால்‌ காலம்‌ எல்லாம்‌ அவர்களை 


நான்‌ எதிர்த்து போராடினபடியால்‌ 
அங்கேயும்‌ எனக்கு எந்த நண்பர்களும்‌ 
இல்லை. 


இந்த பெரிய யுத்தத்தை நான்‌ தனித்து 
போராட வேண்டும்‌ என்று அறிந்து 
கொண்டேன்‌. இந்த பயங்கரமான 
நேரத்தில்‌ இது எனக்கு தாங்கக்‌ கூடாத 
பாரமாயிருந்தது. ஆண்டவர்‌ அற்புதம்‌ 
செய்யாதிருந்தால்‌ என்னால்‌ தாங்கி 

இருக்கவும்‌ முடியாது. என்‌ அறையை 
விட்டு இந்த குளிர்ந்த உலகத்திற்குள்‌ 
போகமுடியாது என்று எண்ணினேன்‌. 
என்‌ கையைப்‌ பிடிக்க ஒரு கரமோ, 
என்னை பார்த்து சிரிக்க ஒரு முகமோ 
இல்லை. என்னை துரோகி என்று 


எண்ணுகிறவர்கள்‌ மட்டுமே உண்டு. 


தேவன்‌ எனக்கு மிகத்‌ தூரமாய்‌ 
இருப்பதாக தோன்றியது. ஆனால்‌ 
அவரோ எனக்கு மிகச்‌ சமீபமாக 
இருந்தார்‌. திடீரென்று ஒரு எண்ணம்‌: 
"உன்னுடைய சுவிசேஷம்‌ உன்னிடத்தில்‌ 
இருக்கிறது வாசி. நீ வெளிச்சம்‌ 
காண்பாய்‌". முழங்காலில்‌ நின்று 
நடுங்கும்‌ கரங்களோடு வேத புத்தகத்தை 
திறந்தேன்‌. அதை நானல்ல கர்த்தரே 
எனக்காகத்‌ திறந்தார்‌. நான்‌ பார்த்த 

பொழுது 1-கொரிந்தியர்‌ 7:23 ஆம்‌ 


வசனத்தை கண்டேன்‌. 


"நீங்கள்‌ கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள்‌ 
மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள்‌"'. 
இந்த வார்த்தையின்‌ மூலமாக எனக்குள்‌ 
வெளிச்சம்‌ உண்டாயிற்று. இரட்சிப்பின்‌ 
இரகசியத்தை முதன்முதலாக விளங்கிக்‌ 
கொண்டேன்‌. இயேசு என்னை 
விலைக்கு வாங்கிவிட்டார்‌ நான்‌ இரட்சிக்‌ 
கப்பட்டுவிட்டேன்‌. இயேசு என்னுடைய 
தேவன்‌. தேவனுடைய கிரியைகள்‌ 
எல்லாம்‌ பூரணமானவைகள்‌. ஆகவே 
நானும்‌ பூரணமாய்‌ இரட்சிக்கப்பட்டு 
விட்டேன்‌. இயேசு என்னைப்‌ பாதியாக 
இரட்சிக்கமாட்டார்‌. அவருடைய இரத்தத்‌ 
-தால்‌ இரட்சிக்கப்பட்டேன்‌. அவருடைய 
மரணத்தால்‌ இரட்சிக்கப்பட்டேன்‌. 

இந்த வார்த்தைகள்‌ எனக்கு மிகவும்‌ 
இனிமையாக இருந்தது. நான்‌ வாக்குக்‌ 


கடங்காத மகிழ்ச்சியை உணர்ந்தேன்‌. 
என்‌ ஆத்துமாவில்‌ ஜீவ ஊற்று திறந்தது 
போலவும்‌ ஒரு புதியவெளிச்சம்‌ பாய்வது 
போலவும்‌ தோன்றியது. நான்‌ எனக்குள்‌ 
-ளேயே சொல்லிக்கொண்டேன்‌. நான்‌ 

மரியாளிடம்‌ போனபடியால்‌ இரட்சிக்க 
படவில்லை. உத்தரிக்கும்‌ ஸ்தலத்தினால்‌ 
இரட்சிக்கப்படவில்லை. பாவ சங்கீர்த்தத்‌ 
-தினால்‌ இரட்சிக்கப்படவில்லை பலிகளா 
லும்‌, புண்ணியக்கிரியைகளாலும்‌ இரட்சி 


-க்கப்படவில்லை. 


இயேசு கிறிஸ்துவினால்‌ மாத்திரமே நான்‌ 

இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்‌. 
அஸ்திபாரத்திலிருந்து உடைந்து விழுந்த 
கோபுரம்‌ போல்‌ ரோம சபையின்‌ எல்லா 
துர்‌உபதேசங்களும்‌ என்‌ மனதை விட்டு 
விழுந்து அகன்றது. 
அன்று எனக்கு உண்டான மகிழ்ச்சியும்‌ 
சமாதானமும்‌ தேவனுடைய தூதர்களுக் 
-குக்கூட உண்டாயிருக்க முடியாது. 
இயேசுவின்‌ இரத்தம்‌ இந்த ஏழையின்‌ 
பாவ ஆத்துமா வழியாக பாய்ந்து 
ஓடியது. 


நான்‌ மகிழ்ச்சியின்‌ ஆரவார சத்தத்‌ 
தோடு சொன்னேன்‌. ''ஓ என்‌ அன்பு 
இயேசுவே! நான்‌ அதை உணர்கிறேன்‌ 
எனக்கு தெரியும்‌ நீர்‌ என்னை இரட்சித்து 
விட்டீர்‌. இது தேவனுடைய ஈவு. நான்‌ 
உம்மை ஏற்றுக்கொள்கிறேன்‌ என்‌ 
இதயத்தை நீர்‌ ஏற்றுக்கொண்டு அதை 
உமது தேவ ஈவாக வைத்துக்‌ 
கொள்ளும்‌. என்னிலே நிலைத்திரும்‌. 
என்னிலே நீர்‌ வழியாக, ஒளியாக, 
ஜீவனாக நிலைத்திரும்‌. இன்றுமென்றும்‌ 
நான்‌ உம்மில்‌ நிலைத்திருக்க உதவி 
செய்யும்‌. என்‌ அன்பான இயேசுவே! நீர்‌ 
என்னை மாத்திரம்‌ இரட்சித்தால்‌ 
போதாது என்‌ ஜனங்களையெல்லாம்‌ 
இரட்சியும்‌. நான்‌ அவர்களுக்கும்‌ இந்த 
ஈவை வெளிப்படுத்தக்‌ கிருபை தாரும்‌. 
அவர்களும்‌ என்னைப்‌ போல்‌ உம்மை 
ஏற்றுக்கொண்டு நான்‌ இப்பொழுது 
மகிழ்ச்சியாயிருப்பது போல மகிழ்ச்சி 
யாக இருக்கட்டும்‌. 


இவ்விதமாய்‌ நான்‌ வெளிச்சத்தையும்‌ 
இரட்சண்யத்தின்‌ இரகசியத்தையும்‌ 
கண்டு கொண்டேன்‌. அதுமிகவும்‌ 

எளிமையானது, அழகானது, களங்க 
மில்லாதது, மிகமேன்மையானது. என்‌ 
ஆத்துமாவின்‌ கரங்களைத்‌ திறந்து இந்த 
இரட்சிப்பின்‌ ஈவை ஏற்றுக்‌ கொண்டேன்‌. 
இந்த தேவ ஈவினால்‌ நான்‌ 


ஐஸ்வர்யவானாக காணப்‌ பட்டேன்‌. 


என்‌ நண்பர்களே! இரட்சிப்பு ஒரு ஈவு 
நீங்கள்‌ அதை ஏற்றுக்‌ கொள்வதைத்‌ 
தவிர வேறு ஒன்றும்‌ செய்யவேண்டியதி 
-ல்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்‌ 
டும்‌. அதை நேசிக்க வேண்டும்‌. அதைத்‌ 
தந்தவரையும்‌ நேசிக்க வேண்டும்‌. நான்‌ 
வேத புத்தகத்திற்கு ஒரு முத்தம்‌ 
கொடுத்து இயேசுவைத்‌ தவிர வேறு 
ஒன்றையும்‌ குறித்து பிரசங்கம்‌ பண்ண 
மாட்டேன்‌ என்று பிரதிஷ்டை 
பண்ணினேன்‌. 


ஞாயிற்றுக்கிழமை காலையில்‌ என்‌ 
ஜனங்களுடைய நடுவே வந்தேன்‌ 
என்னைப்‌ பார்த்ததும்‌ பரபரப்படைந்து 
என்னிடத்தில்‌ ஓடிவந்தார்கள்‌. என்ன 
செய்தி என்று என்னிடத்தில்‌ கேட்டார்கள்‌ 
அவர்கள்‌ எல்லாரும்‌ ஆலயத்தில்‌ வந்து 
கூடினபொழுது இந்த இரட்சிப்பின்‌ ஈவை 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொன்னேன்‌. 


தேவன்‌ இயேசுவை ஒரு ஈவாக நமக்கு 
தந்திருக்கிறார்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ என்‌ பாவங்களை மன்னித்து 
எனக்கு நித்தியஜீவனை ஈவாக தந்திருக்‌ 
கிறார்‌. என்‌ அருமையான நண்பர்களே, 
நான்‌ உங்களை விட்டு பிரிந்து போகும்‌ 
காலம்‌ வந்திருக்கிறது ரோமன்‌ 
கத்தோலிக்க சபையை நான்‌ என்றென்று 
-மாய்‌ விட்டு விலகிவிட்டேன்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ ஈவை ஏற்றுக்‌ கொண்டேன்‌. 
நான்‌ உங்களை கணம்‌ பண்ணுவதால்‌ 
என்னை உங்களிடம்‌ திணிக்க நான்‌ 
விரும்பவில்லை. இயேசுவை பின்பற்று 
வதைப்பார்க்கிலும்‌ போப்புவை பின்பற்று 
வதும்‌, இயேசுவின்‌ நாமத்தை 
சொல்வதை பார்க்கிலும்‌ மரியாளின்‌ 
நாமத்தைச்‌ சொல்வதும்‌ உங்களுக்கு 


நல்லது என்று தோன்றினால்‌ நீங்கள்‌ 
எழுந்து நின்று அதை எனக்கு தெரியப்‌ 
படுத்துங்கள்‌ என்றேன்‌ அக்கூட்டத்தில்‌ 
ஒருவராகிலும்‌ எழும்பி நிற்கவில்லை. 


அந்த ஆலயம்‌ ஜனங்களின்‌ பெரு 
மூச்சும்‌ விம்மலும்‌ கண்ணீரும்‌ நிறைந்தி 
“ருந்தது. யாராகிலும்‌ என்னைப்பார்த்து 
நீ போ என்று சொல்லுவார்கள்‌ என்று 
எதிர்பார்த்தேன்‌. ஆனால்‌ ஒருவரும்‌ 
அப்படிச்‌ சொல்லவில்லை. நான்‌ 
அவர்களைக்‌ கவனித்தபோது அவர்க 
ளிடம்‌ ஒரு பெரிய மாற்றம்‌ வந்திருப்‌ 
பதை கண்டேன்‌ அறிவுக்கு எட்டாத ஒரு 
அற்புதமான மாற்றம்‌. நான்‌ மிகுந்த 
மகிழ்ச்சியோடு அவர்களை பார்த்து 


சொன்னேன்‌. 


நேற்று என்னை இரட்சித்த சர்வ 
வல்லமையுள்ள தேவன்‌ இன்று உங்களை 
இரட்சிக்க முடியும்‌. என்னோடு கூட 
சேர்ந்து நீங்களும்‌ வாக்குத்தத்த நாட்டு 
க்குள்‌ பிரவேசிக்க முடியும்‌. என்னோடு 
சேர்ந்து இந்த இரட்சிப்பின்‌ ஈவை 

நீங்கள்‌ ஏற்றுக்கொண்டால்‌, இந்த ஈவிலே 
நீங்களும்‌ மகிழ்ச்சியாகவும்‌ ஐஸ்வர்ய 
சம்பன்னமுள்ளவர்களாகவும்‌ இருப்பீர்‌ 
கள்‌. போப்புவை பின்பற்றுவதை பார்க்கி 
லும்‌ இயேசுவை பின்பற்றுவது உங்களு 
க்கு நலம்‌ என்று தோன்றினால்‌, 
மரியாளின்‌ நாமத்தை சொல்வதை பார்க்‌ 
கிலும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தை 
சொல்வது நலம்‌ என்று தோன்றினால்‌, 
உத்தரிக்கும்‌ ஸ்தலத்தில்‌ நம்பிக்கை 
வைப்பதை பார்க்கிலும்‌ ஆட்டுக்‌ 
குட்டியானவரின்‌ இரத்தத்தில்‌ நம்பிக்கை 
வைப்பது நலம்‌ என்று எண்ணினால்‌, 
கத்தோலிக்க சபையின்‌ உபதேசத்தை 
ஒரு குருவானவர்‌ உங்களுக்கு பிரசங்கம்‌ 
பண்ணுவதை பார்க்கிலும்‌ இயேசுவின்‌ 
சுவிசேஷத்தை நான்‌ உங்களுக்கு 
பிரசங்கிப்பது நலம்‌ என்று உங்களுக்கு 
தோன்றினால்‌ நீங்கள்‌ எழும்பி நின்று, 


நீங்கள்‌ அதை எனக்கு காட்டுங்கள்‌. 


இதோ நான்‌ உங்களுடைய மனுஷன்‌ 
ஒருவர்‌ கூட மீதி இல்லாமல்‌ எல்லாரும்‌ 
எழுந்து நின்றார்கள்‌. நான்‌ அவர்களோடு 


இருக்க வேண்டும்‌ என்று வேண்டிக்‌ 


கொண்டார்கள்‌. 


இந்த பெரிய ஈவு முதன்முதலாக 
அவர்கள்‌ கண்களுக்கு முன்பு அதன்‌ 
முழு சவுந்தர்யத்தோடும்‌ வெளிப்பட்டது. 
அதை அவர்கள்‌ விலையேறப்பெற்றதாக 
கண்டார்கள்‌. அதை ஏற்றுக்‌ கொண்டா 
ர்கள்‌. அந்த திரள்‌ கூட்டத்தின்‌ மகிழ்ச்சி 
யை வார்த்தைகளால்‌ வர்ணிக்க முடியா 
து. என்னைப்‌ போல்‌ அவர்களும்‌ அந்த 
ஈவில்‌ மகிழ்ச்சியடைந்தார்கள்‌. ஐஸ்வர்ய 


சம்பன்னரானார்கள்‌. 


அன்று ஓராயிரம்‌ ஆத்துமாக்களின்‌ பெயர்கள்‌ 
ஜீவபுத்தகத்தில்‌ எழுதப்பட்டன. ஆறு 

மாதத்தில்‌ மனம்‌ திரும்பினவர்களுடைய 
எண்ணிக்கை 2000 ஆயிற்று. ஓராண்டுக்கு 
பின்னர்‌ இது 4000 ஆயிற்று. சில ஆண்டு 
களுக்குப்‌ பின்னர்‌ இது 25 ஆயிரமாயிற்று. 
அவர்கள்‌ தங்கள்‌ வஸ்திரங்களை ஆட்டுக்‌ 
குட்டியின்‌ இரத்தத்தால்‌ தோய்த்து வெளுத்த 
வர்கள்‌. இந்த செய்தி அமெரிக்கா முழுவதும்‌ 
வேக மாகப்‌ பரவினது. பிரான்சிலும்‌, 
இங்கிலாந்திலும்‌ செய்தி பரவியது கனடா 
தேசத்தில்‌ மிகப்பிரசித்தி பெற்ற குருவான 
வரான சினிக்கி கத்தோலிக்க சபையை விட்டு 
விலகிவிட்டார்‌ என்று அனைவரும்‌ அறிந்து 
கொண்டார்கள்‌. செய்தி கேட்ட இடத்தி 
லெல்லாம்‌ கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்‌ 
பட்டது நீங்களும்‌ என்னோடு சேர்ந்து ஆண்ட 
வருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்‌ 
படுத்துவீர்கள்‌ என்று விசுவாசிக்கிறேன்‌. 
ஏனெனில்‌ அவர்‌ என்‌ ஆத்துமாவுக்கு 
செய்ததை நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லி 
விட்டேன்‌. அமெரிக்காவில்‌ உள்ள ரோமன்‌ 
கத்தோலிக்கர்களுக்காக ஜெபியுங்கள்‌. இவ்வுல 
கத்தில்‌ நான்‌ பரதேசியாய்‌ தங்கும்‌ நாட்களில்‌ 
நான்‌ செல்லும்‌ இடமெங்கும்‌ உள்ள 
கத்தோலிக்கர்கள்‌ இந்த சொல்லி முடியாத 
இரட்சிப்பின்‌ ஈவை ஏற்றுக்கொள்ள நான்‌ ஒரு 
கருவியாக மாற ஜெபித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


வேதமே சத்தியம்‌. இயேசு இரட்சகர்‌. 

பரலோகத்தின்‌ பிதாவாகிய தேவனுக்கும்‌, 
பாவிகளாகிய நமக்கும்‌ நடுவே 
ஒரேயொரு இணைப்பாளர்‌ (மத்தியஸ்தர்‌) 
இருக்கிறார்‌. அவரே ஆண்டவராகிய 
இயேசு கிறிஸ்து. மற்றெந்த மனிதர்களும்‌ 
கிடையாது. ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்து 
நம்முடைய ஆத்துமாவின்‌ மீட்பராக 


இரட்சகராவும்‌ இருப்பதால்‌ அவருக்கும்‌ 
நமக்கும்‌ நடுவில்‌ எந்தவொரு 
மனிதர்களும்‌ இணைப்பாளராக மத்திய 
ஸ்தராகவோ தேவையில்லை. ஆண்டவர்‌ 
இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
மாத்திரமே நம்முடைய பாவங்கள்‌ 


கழுவப்பட்டு நாம்‌ நீதிமான்களாகிறோம்‌. 


உண்மையான ஒரே கடவுளாகிய 
உம்மையும்‌ நீர்‌ அனுப்பிய இயேசு 
கிறிஸ்துவையும்‌ அறிவதே நிலைவாழ்வு. 
- யோவான்‌ நற்செய்தி அதிகாரம்‌. 17:3 


இயேசு அவரிடம்‌, “வழியும்‌ 
உண்மையும்‌ வாழ்வும்‌ நானே. என்‌ 
வழியாய்‌ அன்றி எவரும்‌ தந்தையிடம்‌ 
வருவதில்லை. - 


யோவான்‌ நற்செய்தி அதிகாரம்‌. 14:0. 


ஏனெனில்‌, “இயேசு ஆண்டவர்‌” என 


வாயார அறிக்கையிட்டு, இறந்த 
அவரைக்‌ கடவுள்‌ உயிர்த்தெழச்‌ 
செய்தார்‌ என நீங்கள்‌ உள்ளூர 


நம்பினால்‌ மீட்புப்‌ பெறுவீர்கள்‌. - 
உரோமையர்‌ அதிகாரம்‌. 10:9 


இறைமகனைக்‌ கொண்டிருப்போர்‌ 
வாழ்வைக்‌ கொண்டுள்ளனர்‌; அவரைக்‌ 
கொண்டிராதோர்‌ வாழ்வைக்‌ 
கொண்டிரார்‌. 


இறைமகனிடம்‌ நம்பிக்கை கொண்டுள்‌ 
ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என 
நீங்கள்‌ அறிந்து கொள்ளுமாறு 
உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன்‌. 
1 யோவான்‌ அதிகாரம்‌. 5:12,13 


தூய விவிலியம்‌ நமக்காகவே அருளப்‌ 
பட்டுள்ளது. தூய ஆவியானவரின்‌ 
உதவியுடன்‌ வாசித்து தியானியுங்கள்‌. 
உங்களையும்‌ உங்கள்‌ குடும்பத்தாரையும்‌ 
மீட்பர்‌ இயேசு கிறிஸ்து ஆசிர்வதிப்பாராக. 
சார்லஸ்‌ சினிக்கி. மாண்டிரியேல்‌. கனடா. 
இந்த சிறுபுத்தகத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து 
கொள்ளுங்கள்‌. அன்புடன்‌ உங்கள்‌ சகோதரன்‌. 


பால்‌ பிரபாகர்‌. செல்பேசி எண்‌ : *91 9880312231 


